























































































































44 


கல்லூரியில்‌ பயின்று எம்‌.ஏ. பட்டம்‌ பெற்றார்‌. இவர்‌ 
இளமையில்‌ கல்வியை ஆர்வத்தோடு பயின்றார்‌ ) பெளதி 
கத்‌ துறையில்‌ மிகுந்த ஈடுபாடு கொண்டார்‌ ; கல்லூரி 
யில்‌ படிக்கும்போது அறிவியல்‌ கருத்துகளை ஆராய்ந்து 
அறிவதில்‌ ஆர்வம்‌ காட்டினார்‌. 
4. சர்‌. சி. வி. இராமன்‌ பணியாற்றிய இடங்களைக்‌ 
குறிப்பிடு. 
இராமன்‌ முதலில்‌ கல்கத்தாவில்‌ உயர்ந்த அரசாங்க 
வேலையில்‌ அமர்ந்திருந்தார்‌. இரங்கூன்‌, நாகபுரி முதலிய 
இடங்களிலும்‌ இவர்‌ பணியாற்றினார்‌. பிறகு மீண்டும்‌ 
கல்கத்தாவுக்குப்‌ பணியாற்ற வந்தார்‌. அப்போது 
கல்கத்தாப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ தணைவேந்தர்‌ அசுட்டோஷ்‌ 
முக்கர்ஜீ என்பவர்‌ இராமனைத்‌ தம்‌ பல்கலைக்‌ கழகத்தில்‌ 
அறிவியல்‌ பேராசிரியராக அமர்த்தினார்‌. 
5. சர்‌. சி. வி. இராமன்‌ கண்டுூபிடத்த ஆய்வுக்குப்‌ 
பெயர்‌ என்ன £₹ 
இவர்‌ கண்டுபிடித்த ஆய்வுக்கு * இராமன்‌ விளைவு ? 
என்பது பெயர்‌. இந்த ஆராய்ச்சியை உலக அறிவியல்‌ 
அறிஞர்கள்‌ ஏற்றுக்கொண்டார்கள்‌. 
6. சர்‌. சி. வி. இராமன்‌ பெற்ற சிறப்புகள்‌ எவை ?₹ 
இவர்‌ திறமையைப்‌ பாராட்டி அந்நாள்‌ அரசாங்கம்‌ 
இவருக்கு மிக உயர்ந்த பட்டமான சர்‌ என்னும்‌ பட்டம்‌ 
அளித்துச்‌ சிறப்பித்தது. உலகில்‌ மிகப்‌ பெரிய பரிசாகிய 
நோபெல்‌ பரிசும்‌ இவருக்கு வழங்கப்பட்டது. 
7. சர்‌. சி. வி. இராமனின்‌ பண்புகள்‌ யாவை? அவர்‌ 
கொள்கையாது 
அவர்‌ அடக்கம்‌, அன்பு, இரக்கம்‌, நாட்டுப்பற்று, 
சுறுசுறுப்பு, பொறுமை, ஊக்கம்‌ ஆகிய நல்ல பண்பு 
களைப்‌ பெற்று விளங்கினார்‌. அறிவியல்‌ ஆராய்சீசியும்‌ 
வளர்சீசியும்‌ மக்கள்‌ நன்மைக்காகவே செய்யப்பட 
வேண்டும்‌ என்பது அவருடைய கொள்கையாகும்‌. 
11. ஒரே வாக்கியமாகச்‌ சேர்த்து எழுது : 
இராமன்‌ செயலாளர்‌ பொறுப்பை ஏற்றார்‌. அவர்‌ 
அறிவியல்‌ ஆராய்ச்சிகளைச்‌ செய்தார்‌. 
இராமன்‌ செயலாளர்‌ பொறுப்பை ஏற்று அறிவியல்‌ 
ஆராய்ச்சிகளைச்‌ செய்தார்‌. ப 


45 


177. சர்‌. சி. வி. இராமனே தம்‌ வரலாற்றைக்‌ கூறுவது 

போல இப்பாடத்தைச்‌ சுருக்கி எழுது : 

நான்‌ திருசீசிராப்பள்ளி நகரத்தில்‌ 8$ ஆண்டு 
களுக்கு முன்‌ பிறந்தேன்‌. எனக்குப்‌ பெற்றோர்‌ அட்ட 
பெயர்‌ வேங்கடராமன்‌. என்‌ தந்‌ைத பெயர்‌ சந்திர 
சேகரர்‌. தாயார்‌ பெயர்‌ பார்வதி அம்மையார்‌. 
.. நான்‌ இளமையில்‌ விசாகப்பட்டினத்தில்‌ பயின்றேன்‌. 
பிறகு சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ பயின்று எம்‌. ஏ. 
பட்டம்‌ பெற்றேன்‌. கல்லூரியில்‌ படிக்கும்போதே அறி 
வியல்‌ ஆராய்ச்சியிலும்‌, பெளதிகத்‌ துறையிலும்‌ எனக்கு 
ஈடுபாடூ மிகுதி. 
... நான்‌ முதலில்‌ பத்தாண்டுகள்‌ கல்கத்தாவில்‌ 
உயர்ந்த அரசாங்க வேலையில்‌ அமர்ந்திருந்தேன்‌. 
அவ்‌ வேலையில்‌ இருந்தபோதும்‌ நான்‌ அறிவியல்‌ 

ராய்சீசீயை விட்டுவிடவில்லை. கல்கத்தாவில்‌ அருந்த 

இந்திய அறிவியல்‌ வளர்ச்சிக்‌. கழகத்தில்‌ சேர்ந்து 
இயற்கைத்‌ தத்துவங்களை ஆராய்ந்து வந்தேன்‌. பிறகு 
அக்‌ கழகச்‌ செயலாளர்‌ பொறுப்பையும்‌ ஏற்?றன்‌. பிறகு 
இரங்கூன்‌, நாகபுரி முதலிய இடங்களில்‌ அரசாங்க 
வேலையில்‌ இருந்தேன்‌. அரசாங்க வேலையாக மறுபடியும்‌ 
நான்‌ கல்கத்தாவிற்கு வந்தேன்‌. 

அப்போது, கல்கத்தாப்‌ பல்கலைக்‌ கழகத்‌ துணை 
வேந்தராய்‌ இருந்த அசுட்டோஷ்‌ முகீகர்ஜீ என்னை 
அப்‌ பல்கலைக்கழக அறிவியல்‌ பேராசிரியராக அமர்தீ: 
தினார்‌. நான்‌ வெளிநாடுகளில்‌ பல ஊர்களில்‌ அறிவியல்‌ 
தொடர்பாகசீ சொற்பொழிவு ஆற்றியிருக்கிறேன்‌. 

நான்‌ ஆராய்ந்து கண்டுபிடித்த ஆய்வு * இராமன்‌ 
விளைவு? என்று என்‌ பெயராலேயே வழங்குகிறது. இந்த 
ஆய்வை உலக அறிவியல்‌ அறிஞர்கள்‌ ஏற்றுக்கொண்‌ 
டார்கள்‌. நான்‌ பெங்களூர்‌ இந்திய அறிவியல்‌ 
ஆராய்ச்சிக்‌ கழகப்‌ பெளதிஃப்‌ பகுதியின்‌ தலைவராகவும்‌ 
இருந்தேன்‌. வைரத்தின்‌ தன்மையை ஆராய்ந்து பல 
புதிய உண்மைகளைக்‌ கண்டுபிடித்திருக்கிறேன்‌. 

எனக்கு நோபெல்‌ பரிசு வழங்கப்பட்டது. அந்நாள்‌ 
அரசாங்கம்‌ சர்‌ என்னும்‌ பட்டத்தை எனக்கு அளித்தது. 

அறிவியல்‌ ஆராய்ச்சியும்‌ வளர்சீசியும்‌ மக்கள்‌ 
நன்மைக்காகவே செய்யப்படவேண்டும்‌ என்பதே என்‌ 
னுடைய கொள்கையாகும்‌. 






























































68 


நல்ல தாய்மார்‌ லவர்‌ 
தன்னை அளித்தாள்‌ தமையன்மனை குருவின்‌ 
பன்னி அரசன்‌ பமில்தேவி--தன்மனையைப்‌ 
பெற்றாள்‌ இவர்‌ &வர்‌ பேசில்‌ எவருக்கும்‌ 


நற்றாயர்‌ என்றே நவில்‌. (5) 
சொற்பொருள்‌ 
தன்னை அளித்தாள்‌-தன்னைப்‌ | தன்‌ மனையைப்‌ பெற்றாள்‌ - 
பெற்றவள்‌ தன்‌ மனையைப்‌ பெற்றவள்‌ 
தமையன்‌ மனை - அண்ண | இவர்‌ லவர்‌ - இந்த லீவரும்‌ 
னுடைய மனைவி । பேசில்‌ - சொல்லப்போனால்‌ 
குருவின்‌ பன்னி- ஆசிரியர்‌ | எவருக்கும்‌ - எப்படிப்பட்ட 
மனை வி வருக்கும்‌ 


அரசன்‌ பமயில்தேவி-அரசன்‌ | நற்றாயர்‌ - நல்ல தாய்மார்‌ 
மனைவிபாகிய பட்டத்தரசி | என்‌2ற நவில்‌ - என்று சொல்‌ 

(க-ரை.) தன்னைப்‌ பெற்றவள்‌, அண்ணன்‌ மனைவி, 
ஆசிரியர்‌ மனைவி, அரசன்‌ மனைவியாகிய அரசி, தன்‌ 
மனைவியைப்‌ பெற்றவள்‌ ஆகிய இந்த லீவரும்‌ எவருகீ 
கும்‌ நல்ல தாய்மார்களே ஆவார்கள்‌. 

விடைவிடை 

1. நீதிவெண்பா--பெயர்க்‌ காரணம்‌ என்ன £$ 

இது நீதியைக்‌ கூறும்‌ வெண்பாக்களால்‌ ஆகிய நூல்‌ 

ஆதலின்‌ நீதி வெண்பா என்னும்‌ பெயர்‌ பெற்றது. 
2. நல்லவர்கள்‌ எங்கே பிறந்தாலும்‌ சிறப்பாக மதிக்கப்‌ 

படூவர்‌ என்பதை விளக்கு. 

தாமரை, பொன்‌, முத்து, சவரம்‌, கோரோசனை, 
பால்‌, தேன்‌, பட்டு, புனுகு, சவ்வாது, நெருப்பு 
ஆகியவை எங்கே தோன்றினாலும்‌ உலக மக்கள்‌ அவற்‌ 
றைசீ சிறப்பாக மதிப்பார்கள்‌. அதுபோல நல்லவர்கள்‌ 
தாழ்ந்த குலத்தில்‌ பிறந்தாலும்‌ சிறப்பாகவே மதிக்கப்‌ 
படுவார்கள்‌. 
ல்‌. நஞ்சுள்ள இடங்கள்‌ எவை? 

ஈக்குத்‌ தலையிலும்‌, தேளுக்குகீ கொடுக்கிலும்‌, 
பாம்புக்குப்‌ பல்லிலும்‌ ஆக ஓவ்‌ 2வார்‌ உறுப்பில்‌ மட்டுமம 
நஞ்சு இருக்கிறது. ஆனால்‌, குர்ச்சனராகிய கொடிய 
வருக்கோ உடம்பு முழுவதும்‌ நஞ்சாகவே இருக்கும்‌. 
4. அற்பரும்‌ அறிஞரும்‌ யாவர்‌ ₹ 

வெண்கலத்தில்‌ ஓசை மிகுதியாக இருக்கும்‌. ஆனால்‌, 
தங்கத்தில்‌ ஓலி உண்டாகாது. அதுபோல்‌, குறைந்த 


(ரா | 
்‌ ்‌ 
2 பப! 


ப 


ஙுவ 























